GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009- 11 . 
[Price : Rs. 2 . 40 Paise . 


HT OF 


HTTEN 


GOVERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


+fHAHALE 


PEG 


TMA 


த . 


SMAS 


ADUA 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE T 


TIUMPHS 


No . 27 ] 


CHENNAI , WEDNESDAY , JULY 15 , 2009 

Aani 31 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI - Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


Pages . 


278 


CONTENTS 
COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் , தஞ்சாவூர் 
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் : 
தஞ்சாவூர் மாவட்டம் , மதுக்கூர் ஊராட்சி ஒன்றியம் , அத்திவெட்டி கிராம ஊராட்சி மன்றத் 

தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை .... .... 
தஞ்சாவூர் மாவட்டம் , திருப்பனந்தாள் ஊராட்சி ஒன்றியம் , முள்ளங்குடி கிராம ஊராட்சித் 

தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை .. . 
தஞ்சாவூர் மாவட்டம் , மதுக்கூர் ஊராட்சி ஒன்றியம் , ஓலையக்குன்னம் கிராம ஊராட்சித் 

தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை ... 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , திருவள்ளூர் 
திருவள்ளூர் மாவட்டம் , திருவள்ளூர் வட்டம் , திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 
பெருமாள்பட்டு ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 
GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


278 


279 


279 


Loss of Certificates 


279- 281 


DTP - VI-2 ( 27 ) - 1 


[ 277 ] 


278 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , தஞ்சாவூர் . 


தஞ்சாவூர் மாவட்டம் , மதுக்கூர் ஊராட்சி ஒன்றியம் , அத்திவெட்டி கிராம ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந . க . எண் 


51/ 2009 / அ3) 


No . VI ( 2)/347 /2009 . 


1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 206 மற்றும் 205 ( 11 )- ன் கீழ் , ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட 
ஆட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி , தஞ்சாவூர் மாவட்டம் , மதுக்கூர் வட்டாரம் , அத்திவெட்டி கிராம ஊராட்சி 
மன்ற துணைத்தலைவர் , திரு . ஆ . காசிநாதன் என்பவர் ஊராட்சி மன்றத் தலைவருடன் இணைந்து ஊராட்சி கணக்குகளை கையாள்வதில் 
விதிகளை மீறி செயல்பட்டு , அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் செய்ய உறுதுணையாக இருந்து , 
ஊராட்சிக்கு நிதியிழப்பு ஏற்படுத்தியுள்ளது தொடர்பாக அன்னார் மீது தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு மற்றும் மேற்குறிப்பிட்டுள்ள 
ஊராட்சி மன்றத்தின் கருத்துக்கள் ஆகியவற்றை நன்கு பரிசீலனை செய்து , அத்திவெட்டி கிராம ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் 
திரு . ஆ . காசிநாதன் என்பவரை ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இந்த அறிவிக்கை 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவு 262 (1) - ன்படி , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


தஞ்சாவூர் , 
2009 ஜூன் 25 . 


எம் . எஸ் . சண்முகம் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


தஞ்சாவூர் மாவட்டம் , திருப்பனந்தாள் ஊராட்சி ஒன்றியம் , முள்ளங்குடி கிராம ஊராட்சித்தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க . எண் 


5582/2008/ அ3 ) 


No. VI( 2 )/ 348 /2009 . 


1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 ( 1அ ) மற்றும் 205 ( 11)- ன் கீழ் , ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 
மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி , தஞ்சாவூர் மாவட்டம் , திருப்பனந்தாள் வட்டாரம் , முள்ளங்குடி கிராம 
ஊராட்சி மன்றத்தலைவர் , திரு எம் . மகேந்திரன் என்பவர் ஊராட்சி கணக்குகளை கையாள்வதில் விதிகளை மீறி செயல்பட்டு , 
அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் செய்து , ஊராட்சிக்கு நிதியிழப்பு ஏற்படுத்தியுள்ளது தொடர்பாக 
அன்னார் மீது தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு அவரால் அளிக்கப்பட்ட விளக்கங்கள் மற்றும் மேற்குறிப்பிட்டுள்ள 
ஊராட்சி மன்றத்தின் கருத்துக்கள் ஆகியவற்றை நன்கு பரிசீலனை செய்து , முள்ளங்குடி கிராம ஊராட்சி மன்றத்தலைவர் 
திரு . எம் . மகேந்திரன் என்பவரை ஊராட்சி மன்றத்தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இந்த அறிவிக்கை 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவு 262 (1)- ன்படி , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


July 15 , 2009] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


279 


தஞ்சாவூர் மாவட்டம் , மதுக்கூர் ஊராட்சி ஒன்றியம் , ஓலையக்குன்னம் கிராம ஊராட்சித்தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந . க . எண் 7591 /2008/ அ3 ) 
No . VI(2 )/349/2009 . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 ( 1அ ) மற்றும் 205 (11)- ன் கீழ் , ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 
மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி , தஞ்சாவூர் மாவட்டம் , மதுக்கூர் வட்டாரம் , ஓலையக்குன்னம் கிராம 
ஊராட்சி மன்றத்தலைவர் , திரு . த . கார்த்திக் என்பவர் ஊராட்சி கணக்குகளை கையாள்வதில் விதிகளை மீறி செயல்பட்டு , அதிகாரங்களை 
தவறாக பயன்படுத்தி நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகள் செய்து , ஊராட்சிக்கு நிதியிழப்பு ஏற்படுத்தியுள்ளது தொடர்பாக அன்னார் மீது 
பிறப்பிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு அவரால் அளிக்கப்பட்ட விளக்கங்கள் மற்றும் மேற்குறிப்பிட்டுள்ள ஊராட்சி 
மன்றத்தின் கருத்துக்கள் ஆகியவற்றை நன்கு பரிசீலனை செய்து ஓலையக்குன்னம் கிராம ஊராட்சி மன்றத்தலைவர் திரு . த . கார்த்திக் 
என்பவரை ஊராட்சி மன்றத்தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்பிரிவு 262 (1) - ன்படி , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 
தஞ்சாவூர் , 

எம் . எஸ் . சண்முகம் , 
2009 ஜூன் 27 . 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , திருவள்ளூர் . 
திருவள்ளூர் மாவட்டம் , திருவள்ளூர் வட்டம் , திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெருமாள்பட்டு 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

ந .க . எண் 43060/2008/ அ3/உ . இ .(ஊ ). ] 
No . VI ( 2)/350/ 2009 . 

திருவள்ளூர் மாவட்டம் , திருவள்ளூர் வட்டம் , திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெருமாள்பட்டு ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . N . நந்தகுமார் என்பவர் ஊராட்சி நிதியில் ரூ . 4, 95 ,602 / - விதிமுறைகள் கடைபிடிக்கப்படாமல் எடுத்து முறைகேடு செய்தமைக்காக 
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி பெருமாள்பட்டு ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . N . நந்தகுமார் என்பவரை ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் அறிவிப்பு செய்யப்படுகிறது . 


திருவள்ளூர் , 
2009 ஜூன் 29 . 


வெ . பழனிகுமார் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


GOVERNMENT EXAMINATIONS/ EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates/ 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken 
to issue the duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody, they should be treated as invalid 
and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations, 
Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector/Inspectress of Matriculation and Anglo -Indian Schools 
as the case may be for cancellation : 


C . N . C . 
Number . 


Name of the Candidate 

I and Institution . 


Register Number 
and Certificate 

Number. 


Month 
and Year . 


Details of 
Examination . 


Reference Number 

and Date. 


( 1 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


( 2 ) 
No . VI(2 ) 351/ 2009 . 

Saibudeen , N . 
Morning Star 
Polytechnic College , 
629 807 . 


April 2000 


1124074 | 
B . 64586 


Mechanical 
Engineering 
First Class 
with Honours . 


Letter No. 108239 /M3/09, 

23- 6 - 2009 . 


DTP - VI-2 ( 27 ) - 2 
DTP - VI-2 (27) - 2 


280 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


C . N . C . 
Number . 


Name of the Candidate 

and Institution . 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


Register Number 
and Certificate 
Number , 

( 3 ) 


( 1) 


(2) 


(5 ) 


(6 ) 


No . VI(2 )/352 /2009. 

Murali , D ., 
Swamy Abedhanandha 
Polytechnic College . 


April 2003 


424060 
A . 10507 


Mechanical 
Engineering 
First Class . 


Letter No. 108244 /M3/2009, 

23 - 6 - 2009. 


No. VI( 2 )/ 353/2009 . 


April 2006 


2410976 
B . 265306 


Letter No . 108325 /M3 /2009, 

23 -6 -2009. 


Mohanan Deepak , 
Kalaivanar N . S . K . 
Polytechnic College 
629 304 . 


Automobile 
Engineering 
First Class 
with Honours . 


No . VI( 2 )/ 354/2009. 


April 2000 


1110535 
B . 50502 


Kumar, S ., 
Bakthavatchalam 
Polytechnic 
Kancheepuram -631 552. 


Civil 
Engineering 
First Class 


Letter No . 118814 /M2/ 2009, 

26 -6 - 2009. 


No. VI(2)/355/2009. 


February 2007 


SES II 


Mohanambigai, N . 
( 14 -5 - 1989) 


450059 
SC 530043 


5 .5 . 6600T 104752/1_L ( 3 )/ 2009, 

24 -6 - 2009 . 


No. VI( 2 )/ 356 /2009 . 


Subbiah , A . 


November 1981 


TEH II 


7619 
MA 077785 
8741 
MB 029180 


5 .5 . 6T600 103876 /11 ( 3 )/ 2009 , 

25 -6 - 2009. 


May 1983 


TTH II 


No . VI( 2 )/ 357 /2009 . 


M . S . Mathiveeran 
( 12 - 3 -1980 ) 


July 1999 


TES II 


378217 
SC 296042 
387845 
SC 313083 


15 .5 . 6T600 104753/11 ( 3 )/2009, 

25 -6 - 2009 . 


February 2000 


TTS II 


No. VI(2)/358/2009. 


February 2007 


TES || 


K . Dhasarathy 
( 11 - 8 - 1987 ) 


339975 
SC 523720 


5.8 . TOT 106812/1_ 12 (3 )/2009 , 

25 -6 - 2009. 


No. VI(2 )/359/2009 . 


August 2004 


STS 


Kalaiselvi, G . 
(04 -6 - 1973 ) 


15 .8 .6600 106811/14 (3 )/2009 , 

26 -6 - 2009. 


124019 
SC 473288 
493351 
SC 466157 
124019 
SC 473159 


February 2004 


TTS I 


August 2004 


SES II 


July 15 , 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


281 


C . N . C . 
Number . 


Name of the Candidate 

and Institution . 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


Register Number 
and Certificate 
Number. 

( 3 ) 


(1 ) 


(2 ) 


1 


(4 ) 


(5) 


(6 ) 


No. VI(2)/360/2009. 

Kumar, S . 


34161 
WC 807321 


May 1981 


TEL II 


15 .5 . 6T600 103708 /1_1 (3 )/ 2009 , 

30 -6 - 2009 . 


V.K . JEYAKODI, 
Principal Secretary and Commissioner of 
Technical Education and Chairman , 
Board of Examinations, Guindy, 

Chennai-600 025 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


